





முடிவுரைச்சூறாவளி 





ஓம்‌ 
பரப்ரம்மணே நம: 


முடிவுரைச்சூறாவளி 


உலகில்‌ ஒன்றுக்கொன்றுமாறாக ஒரு பொருளுக்கு இலக்கணம்‌ கூறுவார்க 
ளே யாயின்‌ அதன்‌ உண்மை தருக்கஞ்‌ செய்தே தீர்மானிக்கப்படவேண்டும்‌, இது 
ஆதிமுத லின்றளவும்‌ யாவர்க்கும்‌ அனுபவமா யிருக்கின்றது. அங்ஙனமின்றி 
ஒருவர்‌ சொல்வதையே நம்ப வேண்டுமெனின்‌, உண்மையைக்‌ கூறிடினும்‌ நம்புதல்‌ 
வேண்டும்‌, பொய்மையைக்கூறிடினும்‌ நம்புதல்வேண்டும்‌. அந்நம்பிக்கை குருட்டு 
நம்பிக்கையே யன்றி நியாயமான நம்பிக்கை நம்பிக்கை யன்று. எந்த வகுப்பினர்‌ 
குருட்டு நம்பிக்கை யுடையவரோ அவர்‌ சித்தாந்தமும்‌ குருட்டுச்‌ சித்தாந்தமாகத்‌ 
தானிருக்கும்‌. திருஷ்டாந்தமாக ஐரோப்பியர்‌, அமெரிக்கர்‌ இலவுகீக விஷயத்தில்‌ 
குருட்டுச்‌ சித்தாந்தத்தை யொழித்து, ஒவ்வொரு துறையிலும்‌ புகுந்து உண்மை 
யாதெனத்தருக்கித்து உண்மையை யுணர்ந்தனராகலின்‌, அவர்‌ உலகி லெல்லாரிலும்‌ 
முதன்மை பெற்று மதிக்கப்படுகின்றனர்‌. அவர்‌ காரியங்களும்‌ மிகச்‌ சிறந்து விளங்கு 
கின்றன. மற்றவர்‌ அங்ஙனமின்மையான்‌, அவர்‌ காரியங்கள்‌ சிறந்து விளங்காமல்‌ 
இகழப்படுகின்றன. இதனால்‌ எவ்விஷயமும்‌ தருக்கித்தே தீர்மானிக்கப்‌ படவேண்டு 
மென்பது துணிபாம்‌. யார்‌ தருக்கத்துக்கு வரோமெனக்‌ கூறுகின்றனரோ, அவர்‌ 
சித்தாந்தம்‌ தருக்கத்துக்‌ கிணங்காச்‌ சித்தாந்தமெனக்‌ கொள்ளப்படும்‌. வாத விஷய 
மாக இருவகுப்பினர்‌ வாதம்புரியுங்கால்‌ தோல்வியடைந்தவரும்‌, அவரைச்‌ 
சார்ந்தோரும்‌ "பின்னும்‌ பின்னும்‌ வாதஞ்செய்யின்‌ தோல்வி பின்னும்‌ பின்னும்‌ 
அதிகமாம்‌" எனக்கருதி வாதத்தை நிறுத்திவிடப்‌ பெருமுயற்சி செய்வதுமுண்டு. 
அவர்கள்‌ அவ்வாறு செய்ய முயன்றாலும்‌ பொதுத்தன்மையுள்ளார்‌ வாதத்தை நிறுத்‌ 
தாமல்‌ நடக்கச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. நிறுத்துவதால்‌ உலகில்‌ தப்புக்‌ கொள்கைகள்‌ 
பரவுகின்றன. பரவுவதால்‌ (அவர்கள்‌ கொள்கைக்கு நியாயபல மில்லாமையால்‌) வாத 
சமயத்தில்‌ எங்ஙனமாயினும்‌ தம்‌ கொள்கையை ஸ்தாபிக்கவேண்டித்‌ தூஷணா 
ஸ்திரங்களைப்‌ பொழிகின்றனர்‌. எந்த விஷயத்தைப்பற்றியேனும்‌ எவ்வளவு நீடித்த 
காலமேனும்‌ வாதம்‌ புரிவது நன்றே. எந்த விஷயம்‌ எவ்வளவு நீடித்த காலம்‌ வாதஞ்‌ 
செய்யப்படுகின்றதோ, அவ்வளவுக்கும்‌ அதனுண்மை விளக்கமாகும்‌. ஆதலால்‌ 
நடுவுநிலைமையுள்ள புத்திமான்‌௧கள்‌ வெகு நாள்‌ வரையில்‌ வாதம்‌ நடக்கும்படி 
முயற்சி செய்ய வேண்டியது. இடையில்‌ நிறுத்தும்படி யாகவாவது, வாதமே 
செய்யப்படாதென்றாகவாவது சொல்வது சரியன்று. இது நிற்க, இரண்டு வருஷங்க 
ளுக்கு முன்னர்‌ ப்ரம்மவித்தியா ஞானாமிர்தமாகிய இரு பத்திரிகைக்கும்‌ வேதாந்த 
சித்தாந்த விஷயமாக நடந்த வாதத்தில்‌ ஞானாமிர்த பத்திராதிபர்‌ சோர்ந்து போன 
சமயமறிந்து, ஸ்ரீ சோமசுந்தரநாயக ரென்பவர்‌ அவர்க்காக, நாகை நீலலோசனியில்‌ 
சில எழுதிக்கொண்டே வந்தார்‌. அதற்கு மேலுமேலும்‌ ஒன்றுக்குப்‌ பத்தாகக்‌ 
கண்டனைகள்‌ புறப்பட்டன. அக்கண்டனைக்குப்‌ பதில்‌ சொல்லாமல்‌ ஷே 
சோமசுந்தரகாய்கருஞ்‌ சோர்ந்துபோனார்‌. இப்படிப்பட்ட சோர்வுச்சமயத்தில்‌ அதாவது. 
1893 ணு ஜனவரி மி 28 - ம்தேதியில்‌ நாகை நீலலோசனிப்‌ பத்திரிகை பதினாறாவது 


ப 











முடிவுரைச்சூறாவளி 





பக்கத்தில்‌ “முடிவுரை” யென ஓர்‌ சிறு விஷயம்‌ வந்தது. அதில்‌ சேதுபதி மகாராஜா 
அவர்கள்‌ ஷே சோமசுந்தர நாயகரை நோக்கி: நீர்‌ வாதஞ்செய்வதை நிறுத்திச்‌ 
சும்மாவிருக்கச்சொன்னதா யெழுதியிருந்தது. அது யார்‌ எழுதியதென நோக்குமிட 
த்து, அதன்‌ கீழிட்ட கையெழுத்தினால்‌ ஜே சோ. நாயகரே எழுதியனுப்பியதாய்த்‌ 
தெரியவந்தது. மகாராஜா அவர்கள்‌ சொன்னாரென்று சொல்லியதோடு நில்லாமல்‌, 
அதனைத்‌ தாம்‌ மனப்பூர்வமாய்‌ அங்கீகரித்ததாகவுஞ்‌ சொல்லுகிறார்‌. அது மாத்திர 
மா, “அன்று முதல்‌ பிரம வித்தியாவை எதிரிட்டு மறுத்தற்றொழிலை மறந்தோம்‌” 
என்றுஞ்‌ சொல்லியிருக்கிறார்‌. இவ்வாறு இவர்‌ சொல்லுகின்றனரே யன்றி மகாராஜா 
அவர்களாவது அவர்‌ உத்தரவுப்படி அவர்‌ காரியதரிசியாவது சொல்லுகின்றாரில்லை. 
பதில்‌ சொல்ல முடியாது சோர்ந்து போயிருக்கும்‌ சமயத்தில்‌ மேற்படி கடிதம்‌ வெளி 
ப்பட்டதால்‌ நம்க்குச்‌ சந்தேகமாகவே யிருக்கின்றது. சோ. நாயகர்‌ சொல்லுவது 
போல மகாராஜா அவர்களே சொன்னதாய்‌ வைத்துக்கொள்வோம்‌. சோ. நாயகர்‌ 
எப்படிச்‌ சம்மதிக்கலாம்‌? எதிர்ப்பக்ஷத்தார்‌ விடாது வாதப்போர்‌ புரியும்‌ போது இவர்‌ 
எப்படிச்‌ சும்மாவிருக்கலாம்‌? இவர்‌ சும்மாவிருந்தால்‌ தோல்வி யார்‌ பக்ஷம்‌? வெற்றி 
யார்‌ பக்ஷம்‌? மகாராஜா அவர்கள்‌ வாதஞ்‌ செய்யவேண்டா மென்றமையால்‌ 
வெற்றித்‌ தம்‌ பக்ஷந்தா னென்னலாமோ? அப்படிச்‌ சொன்னால்‌ எதிர்ப்பக்ஷத்தார்‌ 
ஒத்துக்கொள்வார்களா? மத்தியஸ்தர்‌ தான்‌ இவர்‌ பக்ஷம்‌ வெற்றியென்று சொல்ல 
எப்படி வாய்‌ திறப்பார்கள்‌? சென்னைத்‌ திருவல்லிக்கேணியில்‌ ஞாயிற்றுக்கிழமை 
களில்‌ பந்தயங்‌ கட்டி இருவ ரிருவராகக்‌ குஸ்திசெய்வது வழக்கம்‌. அவ்வாறு 
பந்தயங்‌ கட்டிக்‌ குஸ்தி செய்து கொண்டே யிருக்குஞ்சமயத்தில்‌, இருவரில்‌ 
ஒருவன்‌, குஸ்திசெய்யாமல்‌ நின்று: “என்னை மகாராஜா அவர்கள்‌ குஸ்தி செய்ய 
வேண்டாமென்று சொன்னார்‌, அதனால்‌ குஸ்தி செய்யமாட்டேன்‌; மகாராஜாவி 
னுக்தரவின்பேரில்‌ குஸ்தி செய்வதை நிறுத்திவிட்டேனாதலால்‌, நான்றான்‌ 
வெற்றியடைந்தவ னாவேன்‌; பந்தயத்தை யென்னிடந்தான்‌ கொடுக்கவேண்டும்‌; 
வெற்றிப்பட்டத்தையும்‌ எனக்கே தான்‌ அளிக்கவேண்டு மென்றால்‌, அப்படி 
எதிர்ப்பக்ஷத்தான்‌ சம்மதிப்பானா? எதிர்ப்பக்ஷத்தரன்‌ சம்மதித்தாலும்‌ மத்தியஸ்தர்‌ 
சம்மதிப்பார்களா? அங்ஙனமே மகாராஜா அவர்கள்‌ உத்தரவின்படி இவர்‌ வாதஞ்‌ 
செய்யாமற்‌ போனதால்‌ இவர்க்கு வெற்றிவருமா? மகாராஜாவின்‌ தாக்ஷணியத்‌ 
துக்கஞ்சிச்‌ சிலர்‌ இவர்‌ வெற்றி பெற்றாரெனச்‌ சொல்லினும்‌, இவர்க்கு வெற்றிப்‌ 
பட்டத்தை யளித்திடினும்‌ அது வெற்றியும்‌ வெற்றிப்பட்டமு மாமா? ஆகாதபோது 
இவர்‌ தோற்றவர்தானே. வாதப்‌ போர்‌ செய்து நிச்சயமாய்‌ வெற்றி பெறுவோமென்னு 
தயிரிய மிருக்குமானால்‌, மகாராஜா அவர்களை நோக்கி: “இடையி லெப்படி வாதப்‌ 
போரை நிறுத்தலாம்‌? நிறுத்தினால்‌ வாதத்திற்‌ பலமில்லாமையினால்‌ போக்குக்‌ 
காட்டித்‌ தப்பித்துக்‌ கொண்டு ஓட வழிபார்க்கிறானென்று சொல்வார்களே; நான்றா 
னிறுத்தினாலும்‌ எதிரிகள்‌ நிறுத்துவார்களா? எதிரிகள்‌ வெகுதூரம்‌ மேலே மேறிப்‌ 
போய்‌ விட்டார்களே; ஆதலால்‌ நான்‌ சும்மாவிருப்பது நியாயமல்லவே, சும்மா 
விருந்தால்‌ தோல்வியடைந்தேனெனப்‌ பலரா லிகழப்படுவேனே" என்று மகாராஜா 
அவர்களுக்குச்‌ சொல்லி, அவருத்தரவு பெற்றுக்கொண்டு வாதமுடிகிறவரையில்‌ 
வாதப்போர்‌ செய்ய வேண்டாமா? மகாராஜா அவர்கள்‌ வாதஞ்‌ செய்ய வேண்டாமெ 
ன்று எப்போது சொல்வாரோவென்‌ நறெதிர்பார்த்து, அவர்‌ சொன்னாரென்றபோது, 
அதைப்‌ பத்திரிகையி லெழுதிவிடுவது வெற்றியாமா? அது தோல்வியெனற்கு 
ஆக்ேபமென்னை? மகாராஜா அவர்கள்‌ தான்‌ எப்படிச்‌ சொல்லலாம்‌? உலகில்‌ 
ள்‌ 











முடிவுரைச்சூறாவளி 





நடக்கும்‌ வாதங்களெல்லாம்‌ ராஜாக்கள்‌ சொல்லிவிட்டால்‌ நின்றுபோமா? இவர்‌ 
மகாராஜாவுக்கு அடங்கி வாதப்போரை நிறுத்தினால்‌ மற்றப்பேரும்‌ அடங்கித்‌ தமது 
நியாயத்தை விட்டுவிடுவார்களா! உலகில்‌ எத்தனையோ விஷயங்களில்‌ பலர்‌ 
பலவித மாறுபா டடைகின்றார்கள்‌; அவர்களெல்லாம்‌ இராமநாதபுரம்‌ மகாராஜா 
அவர்கள்‌ சொற்படி கேட்டு அடங்கித்‌ தங்களுக்குத்‌ தோன்றிய நியாயங்களை 
வெளியிற்‌ சொல்லாமல்‌ மறைக்கிறார்களா? ராஜாவுக்‌ கடங்கியவர்கள்‌ சொல்ல 
அஞ்சினாலும்‌ மற்றவர்‌ அஞ்சுவார்களா? பூகோளம்‌, ககோள முதலிய பல சாஸ்திரங்‌ 
களைப்பற்றி ஐரோப்பியர்‌ வாதஞ்‌ செய்கின்றார்களே; அவர்களெல்லாம்‌ ராஜாக்க 
ளுக்கு அஞ்சி வாதத்தை நிறுத்துகின்றார்களா? பைபிலுக்கு விரோதமாக எந்தச்‌ 
சாஸ்திரமும்‌ பேசப்படாவெனச்‌ சில நூறு வருஷங்கட்குமுன்‌ ஐரோப்பா கண்டத்தில்‌ 
சட்டமிருந்தாலும்‌ இப்போது அந்தக்‌ கொடுமைகளெல்லாம்‌ ஒழிந்து போயினவே. 
இந்தக்காலம்‌ அந்தக்கால மல்லவே. சாஸ்திரத்திற்‌ றோன்றிய சந்தேகங்களை 
வாதத்தினால்‌ நிவர்த்தி செய்துகொள்ள வேண்டுமே யன்றி, மூடிவைத்தால்‌ 
நிவர்த்தியாமா? ஒரு பொருளுக்கு மாறுபட்ட இரு இலக்கணம்‌ இருவர்‌ கூறினால்‌, 
அதனுண்மை புலப்படுவ தெங்ஙனம்‌? வாதத்தா லன்றோ? வாதஞ்‌ செய்யப்படா 
தென்றால்‌, உண்மை மறைந்து தானே யிருக்கும்‌. ஐரோப்பியர்‌, அமெரிக்கர்‌: தமக்குத்‌ 
தோன்றிய மாறுபாட்டினை வாதமுகத்தால்‌ தீர்த்துக்‌ கொள்ளுகின்றமையினாற்‌ 
றானே, பதார்த்த சோதனையில்‌ மற்றத்‌ தேசத்தாரைவிட அவர்கள்‌ தலைமையி 
னிற்கின்றார்கள்‌. இராமநாதபுரம்‌ மஹாராஜா அவர்கள்‌ இங்கிலீஷ்‌ படித்துத்‌ தேறித்‌ 
தற்காலக்‌ கல்விச்‌ சீர்திருத்தங்களையும்‌, ஐரோப்பிய அமெரிக்கரது விவேகங்களை 
யும்‌, அத்தேசங்களினது நன்னிலைமையினையும்‌ நன்குணர்ந்‌ திருக்கின்றா ராகலின்‌, 
அப்படிப்‌ பட்ட புத்திமான்‌, இவரை வாதஞ்‌ செய்ய வேண்டாமென்று எவ்வாறு 
சொல்லக்கூடும்‌? திருட்டாந்தமாக நீரினது நிறம்‌ கறுப்பென ஒருவனும்‌, வெண்மை 
யென ஒருவனும்‌ கூறி, அது விஷயமாக இருவரும்‌ வாதஞ்செய்தார்களென்று 
வைத்துக்கொள்வோம்‌. அவரில்‌ ஒருவனை நோக்கி: “நீ வாதஞ்‌ செய்யவேண்டா" 
மென்று சொல்லுவது நியாயமாமா? சொன்னால்‌ உண்மை வெளியாவது 
யாங்ஙனம்‌? இவர்‌ கூறியவாறு மகாராஜா அவர்கள்‌ சொன்னாரென்றாலும்‌ அதன்‌ 
கருத்து வேறாக விருக்கலாம்‌. இந்தச்‌ சோமசுந்தர நாயகர்‌ நியாயநெறி பிறழ்ந்து 
கடுஞ்சொல்லைப்‌ பிரயோகித்துத்‌ தூஷணைசெய்கிறவ ராதலாலும்‌, வைஷ்ணவர்‌ 
களுக்கு எழுதிக்கொடுத்த பத்திரத்தில்‌ தூஷணை செய்ததாய்த்‌ தாமே யொப்புக்‌ 
கொண்டிருப்பதாலும்‌, பிறகும்‌ தூஜணையை விடாமலிருப்பதாலும்‌, தூஜணை 
யின்றி வாதஞ்செய்ய அவராலாகாமையினாலும்‌ அதுபற்றி, “நீர்‌ வாதஞ்‌ செய்ய 
வேண்டா” மென வொரு வேளை சொல்லியிருந்தா விருக்கலாம்‌. மற்றப்படித்‌ 
தூஷணையின்றி வாதஞ்செய்வோரை நோக்கி : அவ்வாறு சொல்வாரென எமக்குத்‌ 
தோற்ற வில்லை. இதை விட்டுத்‌ தம்மை வாதஞ்‌ செய்ய வேண்டாமென்று உத்தரவு 
செய்த தாய்‌ மாத்திரம்‌ சொல்லுகிறார்‌. இவர்‌ தருக்க நெறி தவறாது வாதஞ்‌ 
செய்வதாயிருந்து, அதன்‌ பேரில்‌ வாதஞ்செய்ய வேண்டாமென்று கட்டளை 
செய்திருப்பாராயின்‌, அது குற்றமாகவே முடியும்‌. பத்தியந்‌ தவறி மருந்து சாப்பிடு 
கிறவனை நோக்கி: "நீ மருந்து சாப்பிடவேண்டா” மென வைத்தியன்‌ சொல்வானேல்‌, 
அவன்‌ என்ன கருத்துக்கொண்டு சொன்னானென ஆலோசிக்க வேண்டும்‌. அது போல 
மகாராஜா அவர்கள்‌ இவரைவாதஞ்‌ செய்யவேண்டாம்‌ என்றால்‌, அவர்‌ என்ன 
கருத்துக்‌ கொண்டு சொன்னாரென்‌ றுணரவேண்டும்‌. வாதஞ்செய்ய வேண்டாமென்று 
, 











முடிவுரைச்சூறாவளி 





தான்‌ மகாராஜா அவர்கள்‌ இவருக்குக்‌ கட்டளையிட்டாரே. அந்தக்கட்டளை எந்த 
அத்வைதிகளுடனுமா? பிரமவித்யாவுடனும்‌ அப்பத்திராதிபருடனுமா? எந்த 
அத்வைதிகளுடனு மென்றுதான்‌ சொல்லி.யிருக்கவேண்டும்‌. ஏனெனின்‌ அது 
வரையில்‌ அனேக அத்வைதிகள்‌ இவருடனும்‌ சபாபதி நாவலர்‌ 
முதலியவர்களுடனும்‌ வாதஞ்செய்திருப்பதாலென்க. ப்ரம்மவித்யாவுடனும்‌ 
அப்பத்திராதிபருடனும்‌ அப்பத்திராதிப ர௬டனுமாத்திரம்‌ வாதஞ்‌ செய்ய வேண்டாமெ 
ன்று சொல்லியிருப்பாராயின்‌ 'சும்மாயிருப்பதுவே சுகம்‌ என மகாராஜா அவர்கள்‌ 
இவருக்குச்‌ சொல்லவேண்டுவ தில்லை; மற்றப்‌ பேருடன்‌ வாதஞ்‌ செய்தல்‌ சும்மா 
விருத்த லல்ல வாதலா லென்க. இவ்வாறு மகாராஜா அவர்கள்‌ இவர்க்குச்‌ சற்புத்தி 
புகன்றது நந்தன றை புரட்டாசி மீ ௩௧௨. இதற்குப்‌ பின்‌ ஒன்பது மாசத்திற்கெல்லாம்‌ 
மகாராஜா அவர்கள்‌ போதித்த நற்புத்தியை மறந்துவிட்டார்‌. அதனால்‌ அடுத்த விஜய 
ஷு ஆனி மீ ௩௦௨ தூத்துக்குடிக்குச்சென்று 'சும்மாவிருப்பதுவே சுகம்‌ என்ற 
நற்போதனையை அவமதித்துப்பின்னும்‌ அத்வைதிகளுடன்‌ வாதஞ்செய்ய எழுந்து, 
ஆங்குள்ள சபை ஒன்றுக்கு “மாயாவாதி மதக்குழப்பம்‌” எனச்‌ சிறுபத்திரம்‌ எழுதிக்‌ 
கொடுத்துக்‌ கலகத்தை விளைவித்தார்‌. மகாராஜா அவர்கள்‌: 


'சும்மாவிருக்கச்சுகஞ்சுகமென்றுசுருதியெல்லாம்‌ 
அம்மாறிரந்தரக்சொல்லவுங்கேட்டுமறிவின்றியே 
பெம்மான்மெளனிமொழியையுந்தப்பியென்பேதைமையால்‌ 
வெம்மாய்க்காட்டிலலைந்தேனந்தோவென்விதிவசமே" 


என்ற தாயுமானவர்‌ பாடலின்‌ வேதாந்தக்‌ கருத்தை யிவருக்‌ குபதேசித்தனர்‌. இவர்‌ 
அவ்வுபதேச நன்மொழியை மதியாது தமது இயற்கைக்‌ குணத்தை காட்டினார்‌. 
மகாராஜா அவர்கள்‌. சொல்லை இவ்வாறு மதித்த இவர்‌: ஜே பத்திரிகையில்‌ 
“மகாராஜா அவர்களது அத்தியாச்சரியகரமான சுபோதம்‌ மனோரஞ்சிதமாயும்‌, 
உசிதமாயு மிருந்தது. அதனை மனப்பூர்வமாக அங்கீகரித்த யாம்‌” என்கிறார்‌. 
இதனால்‌ மகாராஜா அவர்களது சொல்‌ 'அத்தியாச்சரியகரமான தென்று 
சொல்லியதும்‌, சுபோதம்‌' என்று சொல்லியதும்‌, மனோரஞ்சிதம்‌ என்று 
சொல்லியதும்‌, 'உசிதமாயிருந்தது' என்று சொல்லியதும்‌, 'அதனை அங்கீகரித்த யாம்‌' 
என்று சொல்லியதும்‌, அதிலும்‌ மனப்பூர்வமாய்‌ அங்கீகரித்த யாம்‌ என்று 
சொல்லியதும்‌ சமயத்துக்கேற்றவாறு சொல்லியனவா யிருக்கின்றனவே யன்றி 
மற்றப்படி யன்றே. முன்பு. இவ்விதமா யெழுதிவிட்டு ஒன்பது மாதத்திற்‌ கெல்லாம்‌ 
மாறுவது நியாயமாமா? மகாராஜா அவர்கள்‌ சொல்லை அவமதித்துத்தான்‌ பத்திரம்‌ 
எழுதிக்கொடுத்தாரே. அதற்கு ப்ரம்மவித்யாவில்‌ மறுப்பு வந்து 6 பக்கங்கொண்ட 
பெரிய புத்தகமாகவும்‌ வெளியாயிற்றே. அதற்‌ கேன்‌ சமாதானம்‌ எழுதவில்லை? 
சமாதானம்‌ எழுதாமைக்கு மகாராஜா அவர்கள்‌ சற்போதத்தை யச்சமயத்தில்‌ உப 
யோகப்படுத்திக்கொண்டனரோ! மகாராஜா அவர்கள்‌ வாதஞ்செய்யாமல்‌ சும்மா 
விருக்கச்‌ சொன்னமையாற்றான்‌ பதிவெழுதாமலிருக்கிறாரோ! இல்லாவிடில்‌ எழுதி 
விடுவாரென இவருக்குச்சார்பாய்‌ நீலலோசனியிலும்‌ விவேகதிவாகரனிலும்‌ சிலரெ 
முதவும்‌ எழுதிவிட்டார்கள்‌. மகாராஜா அவர்கள்‌ வாதஞ்செய்யாது சும்மாவிருக்கச்‌ 
சொன்னாரென்று சொன்னதும்‌, அதனை மனப்பூர்வமா யங்கீகரித்து அதன்படி யொழு 
குகின்றேனெனக்‌ கூறியதும்‌, பிறகு அதைத்‌ தவிர்த்து வாதஞ்செய்ததும்‌, அதன்‌ 


ட 











முடிவுரைச்சூறாவளி 





பேரில்‌ வந்த கண்டனைக்குப்‌ பதிலெழுதாமல்‌ (மகாராஜா அவர்கள்‌ வாதஞ்செய்ய 
வேண்டாமென்றதால்‌) சும்மாவிருக்கின்றேனெனச்‌ சொன்னதும்‌ வெகு வீரியமும்‌ 
மிகு சத்தியமுமாம்‌. 


இவர்‌ மற்றொன்று கூறுகின்றார்‌. அஃது "வாதவழியினின்றும்‌ விலகிச்‌ சாத்திர 
ரூபமாக விஷயங்களை யெழுதி வெளிப்படுத்துவது உசிதமெனவும்‌ எம்மைப்‌ 
பார்த்துத்‌ தெரிவித்தார்கள்‌" என்பது. இது உண்மையானால்‌ தூத்துக்குடிக்குப்‌ பத்திர 
மெழுதிக்கொடுத்து நாகை நீலலோசனியிலும்‌ அதைப்‌ பிரசுரப்படுத்த வேண்டிய 
ஆவசியகமில்லையே. 'பிரமவித்தியாவை யெதிரிட்டு மறுத்தற்றொழிலை மறந்‌ 
தோம்‌' என்‌ றிவர்‌ கூறிவிட்டதனால்‌ பிரம்மவித்தியாவில்‌ ஜெ பத்திரத்துக்குக்‌ கண்ட 
னையாய்‌ வந்த "அத்வைததூஷணபரிகார: த்துக்கும்‌ பதில்‌ எழுதவேண்டிய ஆவசியக 
மில்லை யென விருந்தன ராக்கும்‌. இதை யுத்தேசித்தே 'ப்ரம்மவித்தியாவை 
யெதிரிட்டு மறுத்தற்றொழிலை மறந்தொழிந்தோம்‌' என்று கூறினாரென நன்றாய்‌ 
விளங்குகின்றது. தமது கக்ஷியை மறுக்கின்றதற்குப்‌ பிரமவித்தியா பத்திரிகைதா 
னிருக்கிற தென்றும்‌, அதிலும்‌ தமது கக்ஷியைப்‌ பலவிதமாய்‌ மறுத்து வருகிறதென்‌ 
றும்‌, அதற்குப்‌ பதில்‌ சொல்லச்‌ சுருதி யுக்தி அநுபவங்க ளில்லை யென்றும்‌ தெரிந்து 
கொண்டு தான்‌ 'ப்ரம்மவித்தியாவை யெதிரிட்டு மறுத்தற்‌ றொழிலை மறந்தொழிந்‌ 
தோம்‌' எனத்‌ தந்திரமாய்க்‌ கூறினார்‌ போலும்‌. தூத்துக்குடிக்குப்‌ பத்திரமெழுதிக்‌ 
கொடுக்கும்‌ போதே ப்ரம்மவித்தியாவில்‌ மறுப்பு வருமென்று தெரியும்‌. தெரிந்து 
தான்‌, ப்ரம்மவித்யாவை யெதிரிட்டு மறுத்தற்றொழிலை மறந்தொழிந்தோம்‌" எனக்‌ 
கூறிவிட்டமையால்‌, மறுப்புவந்தாலும்‌ மகாராஜா அவர்கள்‌ வாக்கைப்‌ பிரமாணமாக 
க்காட்டி, மறுப்பதில்லையென்ற சொல்லைச்‌ சாக்காகக்‌ கொண்டு சும்மா விருந்து 
விடுவோம்‌, சமயத்தில்‌ வெற்றித்‌ துவஜத்தையும்‌ தூக்கிவிடலாம்‌ என்று மேற்படிப்‌ 
பத்திர மெழுதிக்‌ கொடுத்தார்‌ போலும்‌! எந்தச்‌ சமயத்தில்‌ வாதத்திற்‌ பிரவேசிப்‌ 
பதில்லை யென்றா ரென்னின்‌, இவர்‌ சபாபதிநாவலர்க்காகப்‌ பரிந்து வந்து எழுதிய 
காலத்தில்‌ அதற்காகச்‌ சங்கராசாரியார்‌ அவதார மகிமை, சித்தாந்திகளும்‌ ஏகாத்தும்‌ 
வாதிகளே, வேதாந்தசங்கை நிவாரணம்‌, பதிபசு பாசவாதம்‌. துவிதசைவரே மாயாவா 
திகள்‌ முதலிய பலத்தவாதங்கள்‌ மேன்மேலும்‌ வந்து கொண்டிருக்கும்போ தென்க. 
ழே வாதங்களுக்குப்‌ பதில்‌ சொல்லத்‌ தம்மாலாகாதென்று நன்றாயுணர்ந்தே, அவ்வி 
தச்சாக்கைச்‌ சொல்லி மறைந்தாரென்பது திண்ணம்‌. மகாராஜா அவர்கள்‌ வாதஞ்‌ 
செய்ய வேண்டாமென்று சொல்லியதற்கு ஒரு காரணஞ்‌ சொல்லி அதற்கு உபமான 
மொன்று சொன்னதாகவுஞ்‌ சொல்லுகிறார்‌, அவ்வுபமானம யாதெனின்‌ “தன்விட்டி 
னுழைந்த கள்வனைக்‌ கம்பு கொண்டடித்து வெளியே துரக்தியபின்னர்க்‌ கம்பை 
யெறிந்து விட வேண்டியது போல” என்பது. இந்தவுபமான முபமேயத்துக்கு 
விரோதிக்கிறது. இந்து, ஆரியன்‌, அத்வைதசித்தாந்தி, மகாசைவர்‌ முதலிய வாதிக 
ளுக்கு இவர்‌ ஒருபதிலும்‌ சொல்லவில்லை. அவர்கள்‌ கம்புகளையெடுத்துக்‌ கொண்டு 
வந்து மேலுமேலுஞ்‌. சில அடி கொடுக்கும்‌ போதே, இவர்‌ பயந்து உள்ளே புகுந்து 
கதவைச்‌ சாத்தி கொண்டு வெளியில்‌ வராமலிருந்தார்‌. இப்படியிருக்க எதிரிகளைக்‌ 
கம்பு கொண்டடித்து வெளியே துரத்தியதாக எங்ஙனஞ்‌ சொல்லலாம்‌? அன்று 
உள்ளே புகுந்த இவர்‌, இன்றும்‌ தலைகாட்டாது உள்ளேயே பதுங்கி யிருப்பது கண்கூ 
டாயிருக்க, அதற்கு மாறிப்பேசுவது உண்மையாமா? 


்‌ 











முடிவுரைச்சூறாவளி 





இப்படி யெழுதுவது தோல்வியாகவும்‌, அவமானமாகவும்‌ பரிகாசமாகவு 
முடியுமென்று சோமசுந்தர நாயகருக்குத்‌ தெரியும்‌. அது பற்றியே முன்‌ 
சாக்கிரதையாக "இனி நமது சாஸ்திரியாரும்‌, அவரினத்தாரும யாம்‌ பின்னிட்டதாகப்‌ 
பேசி மகிழலாம்‌." என்கிறார்‌. அதனுடனே “அது எமக்கு ஒரு பொருட்டன்று" என்றுங்‌ 
கூறுகிறார்‌. இவர்‌ தோல்வியையும்‌ அவமானத்தையும்‌ பரிகாசத்தையும்‌ ஒரு 
பொருளாக மதிப்பவ ரல்லரென இவரே சொல்லிக்‌ கொள்வதால்‌, இது விஷயமாக 
யாம்‌ ஏதும்‌ பேசவேண்டிய ஆவசியகமில்லை. 


இன்னும்‌ பாக்கியுள்ள விஷயத்தையும்‌ விசாரிப்பாம்‌. மகாராஜா அவர்கள்‌ 
இவரை யெவ்வகையிலும்‌ வாதத்திற்‌ பிரவேசிக்கவே வேண்டாமென்று சொன்னா 
ரா? வேறு பெயர்‌ அதாவது அரக்கோணவாசி முதலிய பெயர்‌ போட்டுக்கொண்டு 
வாதஞ்செய்யலாமென்று சொன்னாரா? இவரெழுதிய வாக்கியத்தில்‌ அக்தப்பேத 
மொன்றையுங்‌ காணோம்‌. அதனால்‌ மொத்தத்திற்கே வாதஞ்செய்ய வேண்டாமென்‌ 
று சொன்னதாய்த்தான்‌ ஏற்படுகின்றது. அங்ஙனமாயின்‌ இவர்க்குச்‌ சார்பாய்‌ எழுத 
வந்த கோயமுத்தூர்ப்‌ புளியோரைக்கண்டர்‌ என்பவர்‌ விஜய டு கார்த்திகை மீ 18 
உதிராவிடமந்திரியில்‌ அரக்கோணவாசி விரபத்திரமூர்த்தி யென்‌ றெழுதுபவர்‌ 
சோமசுந்தர நாயகரெனச்‌ சொல்லவேண்டுவதென்ன? அது எழுதி இருபது மாசங்களா 
யினவே. இதுகாறும்‌ அவ்வாறெழுதியது பொய்யென்றும்‌ அப்பெயருடையவர்‌ நாமல்‌ 
லவென்றுஞ்‌ சொன்னாரின்றே. ஆதலால்‌ அப்பெயர்‌ கொண்டு எழுதுபவர்‌ இவரென்‌ 
றே நம்ப இடந்தருகின்ற தன்றா? அது உண்மையாயின்‌ மகாராஜா அவர்கள்‌ சொல்‌ 
லின்படி இவர்‌ நடந்தாரென்பது ஆகாய தாமரை யல்லவா? 'தன்‌ வீட்டில்‌ நுழைந்த 
கள்வனைக்‌ கம்பு கொண்டடித்து வெளியே துரத்திய பின்னர்க்‌ கம்பை யெறிந்துவிட 
வேண்டியது' என மகாராஜா அவர்கள்‌ சொன்னதாய்ச்‌ சொன்னாரன்றா? இந்த 
வுபமானத்தால்‌ எதிர்வாதிகள்‌ இவரோடு வாதஞ்செய்து தோல்வியடைந்தார்களென 
வெளிப்படுகின்றது. இப்படிச்‌ சொன்ன இவரே முடிவுரை கூறிய அதே பத்திரிகை 
யிற்றானே "அவரோடு ப்ரம்மவித்யா அதிபரோடு) கற்பகோடி காலம்‌ விவகரித்தா 
லும்‌ வாதம்‌ ஒரு முடிவுக்கு வராது" என்று கூறுகிறார்‌. இதனால்‌ அது வரையில்‌ 
செய்த வாதம்‌ முடிவுக்கு வரவில்லையெனத்‌ தெரிகின்றதன்றா? இவர்‌ சொற்படி 
வாதம்‌ முடிவுக்கு வராதிருக்கவும்‌ முடிவுக்கு வந்து, இவர்‌, ப்ரம்மவித்யா அதிபரை 
வென்றது போன்ற வுபமானத்தை மகாராஜா அவர்கள்‌ சொன்னதாய்ச்‌ சொல்லுவது 
சோமசுந்தர நாயகருக்கு ஒருபோதும்‌ தருமமாகாது. இவரோடு ப்ரம்மவித்யா அதிபர்‌ 
வாதஞ்‌ செய்ததாய்ச்‌ சொல்லுகின்றார்‌. அப்படி வாதஞ்‌ செய்த சங்கதி யெம்க்குத்‌ 
தெரியாது. நாம்‌ ஆதிமுதல்‌ ப்ரமமவித்யாவைப்‌ படித்து வருகின்றோம்‌. ஷே அதிபர்‌ 
சபாபதிநாவலரவர்களோடு மாத்திரம்‌ வாதம்‌ புரிந்திருக்கின்றார்‌. அங்ஙனமாக 
ப்ரம்மவித்யா அதிபரோடு இவர்‌ வாதம்‌ புரிந்தது போலவும்‌, அதிலும்‌ நெடுங்காலம்‌ 
வாதம்‌ புரிந்தது போலவும்‌ சொல்வதென்னோ? வாதமே புரியாத அவரோடு 
நெடுங்காலம்‌ வாதம்‌ புரிந்ததாகவும்‌, இவரோடு வாதம்‌ புரிந்த ஓர்‌ இந்து, ஆரியன்‌, 
மகா சைவர்‌ முதலியவர்களோடு வாதம்‌ புரியாதது போலவும்‌ எழுதுவது நீதியாமா? 
அதிலும்‌ ஷே ஓர்‌ இந்து முதலியவர்கள்‌ எழுதியதற்கு இதுகாறும்‌ ஒருபதிலும்‌ 
எழுதவில்லையே. இவரெழுதியதற்கு அவர்கள்‌ பதில்‌ வந்ததேயன்றி, அதன்‌ பேரில்‌ 
இவரொன்று மெழுதவில்லையே. இனியேனும்‌ சோமசுந்தர நாயகர்‌ இப்படிப்பட்ட 
சாக்குப்போக்குகள்‌ சொல்லாமல்‌ உண்மையை யொளியாமல்‌ வெளியிடுவாராக. 
்‌ி 











முடிவுரைச்சூறாவளி 





நியாயவாதி. 
சென்னை: 
மதராசு ரிப்பன்‌ அச்சியந்திரசாலை. 


1895. 





